1000 (06 


லாரி 


ஸ்வேதா சாலுங்கே 


நாகேஷ் மோனே 


தமிழில் கிருஷ்ணன் 


லாரி பேக்கர் 


डेक्कन एज्युकेशन सोसायटीचे 
न्यू इंग्लिश स्कूल, टिळक रोड, पुणे ३० . 


अहम् भारत 


‘ अहम भारत उपक्रमांतर्गत पुस्तिका 


Cadence Design Systems, Inc . 


cadence 


லாரி பேக்கர் 


" நான் ஒரு போதும் சமூகத்தில் பணமும் 
அந்தஸ்தும் உள்ளவர்களுக்கு மட்டுமே வீடுகள் 
கட்டி கொடுப்பதில்லை . ஒரு மாத்தியூ , 
பாஸ்கரன் , முனீர் அல்லது சங்கரனுக்கோ 
தேவையான வீடுகளையே நான் கட்டுகிறேன் . ” - 
லாரி பேக்கர் 


101 
लॉरी बेकर चित्र चरित्र 


லாரி பேக்கர் 


- 


HILLILLA 


MILLILLAI 
MAT 


O 


NDAN Coffee HOUSE 


“ இந்தியா சிறந்த கட்டிடக் கலை மரபு கொண்ட நாடு . மிக சிறந்த 
கட்டிடங்களைஉருவாக்கிய நாடு . இது போன்ற பன்முகத்தன்மை 
கொண்ட கட்டிடக்கலைகள் உள்ள நாடு உலகத்தில் வேறு எந்த 
நாட்டிலும் இல்லை என்றே சொல்லலாம் . இந்தியாவின் கட்டடக்கலை 
மரபு அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது . 
இந்த மரபு தொடர்ந்து கை மாற்றி கொடுக்கும் அவசியம் நமக்கு 
உள்ள து . " 


Laurie 


Botes 


லாரி பேக்கர் 


லாரன்ஸ் வில்பிரட் பேக்கர் 2ஆம் தேதி மார்ச் 
மாதம் 1917 ல் இங்கிலாந்தில் பிறந்தார் . 
உலகிற்கு லாரி பேக்கர் என்று அறியப்படுவார் . 
அவரது குடும்பம் மரபு வழக்கங்களை 
பின்பற்றுவர்களாக இருந்தார்கள் . பேக்கர் 
அவரது சிறு வயது முதலே கட்டிடக் கலை மீது 
ஆர்வம் கொண்டிருந்தார் . 
தன்னுடைய 17அம் வயதில் ஐரோப்பா கண்டம் 
முழுவதும் சைக்கிளில் சுற்றி வந்தார் . 
தன்னுடைய பயணத்தின் போது பல அழகான 
நகரங்களையும் நிலப்பரப்புகளையும் காண 
நேர்ந்தது . ஒவ்வொரு ஊரிலும் பல 
வித்தியாசமான கட்டிடங்களை கண்டது 
அவருடைய இளம் மனதில் ஆழமான 
அனுபவமாக பதிந்தது . அவருடைய பயண 
முடிவில் கட்டிட கலையை படிக்கவும் அதில் 
தொடர்ந்து வேலை செய்யவும் முடிவு செய்தார் . 


England 


| 


- 03 
लॉरी बेकर चित्र चरित्र 


கல்வி 


பேக்கர் தன் பள்ளி படிப்பை முடித்த 
பின் லண்டனில் உள்ள பர்மிங்காம் 
கட்டிடக்கலை கல்லூரியில் படிப்பைத் 
தொடர்ந்தார் . 1938ல் ராயல் 
கட்டிடக்கலை இன்ஸ்டிடியூட்டில் 
அசோசியேட் ஆக வேலையில் 
சேர்ந்தார் . இரண்டாம் உலக போர் 
தொடங்கியதால் தன்னுடைய 
வேலையை தொடர்ந்து 
செய்யமுடியாமல் போனது . 


நண்பர்கள் ஆம்புலன்ஸ் 


இரண்டாம் உலக போரின் போது லாரி அவரது 
நண்பர்களும் " நண்பர்கள் ஆம்புலன்ஸ் " எனும் தொண்டு 
நிறுவனத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டும் பணியாற்றினார் . 
அங்கு அவர்களுக்கு அடிப்பட்ட போர் வீரர்களுக்கு 
அனஸ்தீசியா கொடுப்பது , சிறு அறுவை சிகிச்சை 
செய்வது , ஊசி போடுதல் போன்ற மருத்துவ பயிற்சிகள் 
அளிக்கப்பட்டது 


| 


I 


F04 
लॉरी बेकर चित्र चरित्र 


சீனா ஜப்பான் போர் 


சீனாவுக்கும்ஜப்பானுக்கும்போர் 
நடந்த சமயத்திலும் சீன அரசு 
போரில் காயமடைந்த வீரர்களின் 
மருத்துவ சேவைக்காக நண்பர்கள் 
ஆம்புலன்ஸ் சேவையை நாடியது . 
இந்த குழுவில் மருத்துவ சேவை 
தன்னார்வலராக லாரி பேக்கரும் 
சேர்ந்து கொண்டார் . 


Japan 


China 


05 
लॉरी बेकर चित्र चरित्र 


England 


Myanmar 


Mumbai 


அண்ணல் காந்தியின் தாக்கம் 


சிறிது காலம் பேக்கர் பர்மா மியான்மரில் போரில் காயம் 
அடைந்த வீரர்களுக்காக மருத்துவ சேவை செய்து வந்தார் . தொழு 
நோயினால் பாதிக்க பட்டவர்களுக்கு சேவை செய்து வந்தார் . இச்சமயத்தில் 
உடல் நலக் குறைவினால் இங்கிலாந்து திரும்பச் சென்றார் . அவர் போகும் 
வழியில் பம்பாயில் 3 மாதம் தங்க வேண்டியிருந்தது . அந்த சமயத்தில் அவர் 
அண்ணல் காந்தியை சந்திக்க நேர்ந்தது . காந்தியின் அஹிம்சா வழி 
போராட்டமும் , அவரின் மானுடத்தின் மீதுள்ள அளவில்லா அன்பும் 
பேக்கரை மிகவும் பாதித்தது . காந்தி பேக்கரை இந்தியாவுக்கு வருமாறு 
வேண்டி கொண்டார் . அவரை போன்ற கட்டிடக்கலை நிபுணர் இந்திய 
நாட்டுக்கு அவசியம் என்று கூறினார் . ஏனெனில் இங்கு தான் பல கோடி 
மக்களுக்கு குறைந்த விலை வீடுகள் கட்ட வேண்டிய அவசியம் உள்ளது 
என்றும் பேக்கரிடம் கூறினார் . அதுவும் அந்தந்த இடங்களில் கிடைக்கும் 
மூலப் பொருட்களை கொண்டே கட்டவும் வேண்டும் என்றும் கூறினார் . 


- 06 
लॉरी बेकर चित्र चरित्र 


லாரி பேக்கரின் திருமணம் 
1945ல் லாரி பேக்கர் இந்தியாவிற்கு 
திரும்பினார் , தொழு நோய் சிகிச்சைக்கான 
மறுத்துவமனைகளை வடிவமைத்து தந்தார் . 
தனது நண்பர் டாக்டர் சண்டியுடன் தங்கி 
இருக்கும் போது டாக்டர் எலிசபெத் ஜேக்கப் 
பை சந்திக்கிறார் . இவர் டாக்டர் சண்டியின் 
சகோதிரி , அவர் வேலூர் மருத்துவக் 
கல்லூரியில் மருத்துவ தேர்ச்சி பெற்றவர் . 


பேக்கரும் எலிசபெத்தும் சேர்ந்து ஒரு சிறிய 
கிளினிக்க்கை மாற்றியமைத்து 
மருத்துவமனையாக்கினர் . எலிசபெத் 
தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து 
வந்தார் . லாரி , எலிசபெத் இருவரின் 
லட்சியமும் ஒன்றாகவே இருந்தது . 


ஒரு நாள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் 
பொது , லாரி எலிசபெத்திடம் தன்னை மணந்து 
கொள்ளும்படியாக கேட்டார் . லாரியின் 
உயர்ந்த எண்ணங்களையும் , 
நற்குணத்தையும் நன்கு அறிந்த எலிசபெத் 
உடனே சரி என்று கூறிவிட்டார் . 1948ல் 
இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்தது . 


| 07 | 
लॉरी बेकर चित्र चरित्र 


இமாலயத்தில் பதினாறு வருடம் 
திருமணம் முடிந்த உடனேயே லாரி பேக்கர் எலிசபெத் தம்பதிகள் இமாலயத்தில் உள்ள சண்டாக் 
எனும் ஊரிற்கு குடி பெயர்ந்தனர் . சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு ஒரு தேர்ச்சி 
பெற்ற மருத்துவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் வெவ்வேறு இடங்களில் இருந்து 
மக்கள் வரத் தொடங்கினர் . ஒரு ஆளில்லாத தேனீர் கடையிலேயே முதல் மருத்துவமனை 
நடந்தது . பின்னர் சேரா எனும் கிராமத்திற்கு குடி பெயர்ந்தனர் . அங்கு ஒரு வீடையும் , சிறிய 
மருத்துவமனையும் உருவாக்கினர் . சில நேரங்களில் மக்கள் கேட்பதுமுண்டு , நீங்கள் ஒரு 
கட்டிடக்கலை நிபுணர் , உங்களுக்கு மருத்துவமனையில் என்ன வேலை என்று ? பேக்கர் சிரித்து 
கொண்டே கூறுவார் என் மனைவி மட்டுமே இந்த மருத்துவமனையில் டாக்டர் , மீதி 
வேலையாட்கள் எல்லாமே நான் தான் என்று . லாரி பேக்கர் உத்தர் பிரதேசத்தில் உள்ள 
பரிசாபாத் எனும் இடத்திலும் ஒரு தொழுநோய் மருத்துவமனை கட்ட உதவினார் . 


HOSPITAL 


| 08 
लॉरी बेकर चित्र चरित्र 


மரபு கட்டிடக்கலை நுட்பங்கள் 


இந்தியா முழுவதும் பயணித்த பிறகே தனது பிரிட்டிஷ் 
கட்டிடக்கலை படிப்பு பெரிதும் இந்தியாவில் உதவ போவதில்லை 
என்று அவருக்கு தெரிய வந்தது . இந்தியாவின் மரபு கட்டிட 
கலைகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார் . அதிகம் 
செலவில்லாத மூலப் பொருட்கள் மூலம் எவ்வாறு கட்டுவது என்று 
சாதாரண மக்களிடமிருந்து கற்று கொண்டார் . அவரும் மிக 
எளிமையான வாழ்க்கையையே வாழ்ந்து வந்தார் . 


லாரி பேக்கர் பல பள்ளிகள் , மருத்துவமனைகள் , 
மற்றும் சமூக சேவை நிறுவனங்களின் 
கட்டிடங்களை கட்டினார் . 


- 


- 


1 


- 


- 


- 


LI 


- 


- 


- 


09 
लॉरी बेकर चित्र चरित्र 


கேரளா 


1963ல் லாரி பேக்கர் அவரது குடும்பத்துடன் 
வாக்மான் எனும் பழங்குடி வாழ் கிராமம் ஒன்றிற்கு 
குடி பெயர்ந்தனர் . பேக்கர் சில தொழுநோய் 
மருத்துவமனைகள் அங்கு கட்டினார் . சிறிது காலம் 
கழித்து திருவனந்தபுரத்திற்க்கு பேக்கர் 
குடும்பத்துடன் சென்றிருந்தார் . அங்கும் 
தொழுநோய் சிகிச்சை செய்வதேயே தொடர்ந்தனர் . 
பின்னர் திருவானந்தபுரத்திலேயே நிரந்தமாக குடி 
பெயர்ந்தனர் . 


" Kerala 


www 


AANMANNA 


10 | 
लॉरी बेकर चित्र चरित्र 


பேக்கரின் வீடு 


திருவனந்தபுரம் வந்த பின் அரை ஏக்கர் ஒன்றை வாங்கி பேக்கர் வீடு கட்டினார் . அது ஒரு 
அழகான சிறிய மலையின் மேல் கட்டப்பட்டது . பேக்கர்ரின் வீடு ஒரு கட்டிடக்கலை 
அருங்காட்சியகம் போலவே உருவாகியது . 


வீட்டின் கூரை, செங்கற் சுவர்கள் , கதவுகள் , ஜன்னல்கள் , அனைத்துமே பழைய 
இடித்துத்தள்ளப்பட்ட பழங் கட்டிடங்களில் இருந்து எடுக்கப்பட்டது . இதனால் பேக்கரின் வீடு 
கேரளாவில் இருந்த கட்டிடக்கலை பாணியை எடுத்துகாட்டுவது போன்ற ஒரு தோற்றம் 
அளித்தது . 


11 


लॉरी बेकर चित्र चरित्र 


பேக்கர் கட்டிடங்கள் 


40 வருடகாலத்தில் பேக்கர் பல விதமான 
கட்டிடங்களை கட்டினார் . திருவானந்தபுத்திற்கு 
குடிபெயர்ந்த பின் பல குறைந்த -விலை 
கட்டிடங்களை கட்டினார் . இதில் பெரும்பாலும் 
மிக சாதாரண மக்களுக்கே கட்டி கொடுத்தார் . 
மேலும் தேவாலயங்கள் , கல்வி கூடங்கள் , சமூக 
கூடங்கள் போன்றவையும் கட்டி கொடுத்தார் . 
இக்கட்டிடங்கள் எல்லாவற்றிலும் பொதுதன்மை 
ஒன்று உண்டு என்றால் அது இவை எல்லாமுமே 
மரபு சார்ந்த தொழில்னுட்ப்பமும் , 
பொருட்களையுமே வைத்து காட்டியதாகும் . 
பேக்கரின் எல்லா கட்டிடங்களிலும் இதை 
காணலாம் . 


- 


- 


- 


- 


ப 


- 


- 


HT 


- 


III 

- 


| 


12 
लॉरी बेकर चित्र चरित्र 


லாரி பேக்கரின் இந்திய அனுபவம் 


LITHTH 


மக்களுக்கு தேவையான எல்லா கட்டிடக்கலை 
அறிவும் மரபு கட்டிடக்கலையில் உள்ளது . 
இந்தியாவில் எங்கு வேணுமென்றாலும் 
செல்லுங்கள் மக்கள் அவரவர் வீடுகளை தம் 
முயற்ச்சியிலேயே கட்டி கொண்டார்கள் . ஆனால் 
பாருங்கள் கால மாற்றத்தில் அந்த அறிவு 
பொக்கிஷத்தை மெல்ல மெல்ல இழந்தனர் . 
அதனால் தான் இப்போது அவர்களுக்கு 
அடுத்தவரின் உதவி தேவைப்படுகிறது 


லட்சக்கணக்கான மக்களின் இருப்பிடத்திற்கான 
தேவையை நாட்டின் தலைவர்களில் காந்தி 
மட்டுமே உணர்ந்திருந்தார் . காந்தி கூறியதில் 
எனக்கு மிகவும் பிடித்தமானது 
" வீடுகட்டுவதற்கான மூலப் பொருட்கள் 
நாம்வாழும் சுற்றி உள்ள இடத்திலுள்ள 
மூலப் பொருட்களால் மட்டுமே உபோயோகித்து 
கட்ட வேண்டும் . " என்பதே இந்த காந்தியின் 
சிந்தனை என்னை மிகவும் பாதித்தது . என் 
வேலையில் தாக்கம் உண்டாக்கியது . 


- 


இந்தியா போன்ற ஏழ்மை நிறைந்த நாட்டில் 
நாம்பொறுப்புடன் நம் இயற்கைவளங்களை 
காப்பாற்றி கொள்ளவேண்டும் . 


நான் மிகச் சாதாரண கட்டிட உழைப்பாளிகள் 
மூலமே நிறைய யுத்திகளை கற்றுக்கொண்டேன் . 
இந்த அறிவுஎந்தநிபுணரிடம் இருந்தும் 
கற்றுகொள்ளவில்லை . 


குறைந்த செலவிலான வீடு ஏழைகளுக்கு மட்டுமே 
என்று நினைப்பது முட்டாள் தனமே . குறைந்த 
செலவு என்பது தரத்தில் குறைவு என்றோ 
வசதியில் குறைவு என்றோ அர்த்தமில்லை . 


லாரி பேக்கர் 


கால கட்டம் - 


லாரி பேக்கர் இந்திய கட்டிட கலை 
மேம்பட சிறந்த பங்காற்றினார் . 
அவரது சொந்த வாழ்க்கை கட்டிட 
தொழில் 
இரண்டுக்குமே சரிசமமான 
முக்கியத்துவம் கொடுத்தார் . அந்த 
அமைதி நிலையின் இருந்ததால் 
அவருக்கு தரமான கட்டிடங்களை 
கட்டுவதற்கு முடிந்தது . அவருடைய 
லட்சியங்களும் , தொழில் 
கூர்மையும் , நட்பும் நிறைய 
நண்பர்களுக்கு முன்னுதாரணமாக 
இருந்தது . பல இளைஞர்களுக்கும் 
அவர் வாழ்க்கை முன்னுதாரணமாக 
அமையும் . இன்றைய உலகில் பூமி 
வெப்பமடைதிலில் இது போன்ற 
குறைந்த செலவிலான வீடுகள் 
மிகுந்த அவசியமான ஒன்றாகும் . 


1917 - பிறப்பு 
1938 - ராயல் இன்ஸ்டிடியூட் லண்டன் 
1981 - டாக்டர் பட்டம் - ராயல் இன்ஸ்டிடியூட் நெதர்லாந்து 
1987 - நேஷனல் வீடுவசதி வாரியம் விருது 
1988 - இந்திய குடியுரிமை பெற்றார் 
1990 - பத்மஸ்ரீ விருது 
1992 - ஹபீட்டாட் ஐக்கிய நாடுகள் விருது 
1993 - சார் ராபர்ட் மாத்தியூ விருது குறைந்த செலவு வீடுகளுக்காக 
1994 - வருடத்திற்கான சிறந்த மனிதர் 
1995 - டாக்டர் பட்டம் லண்டன் பல்கலைக்கழகம் 
1998 - டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் 
2006 - ப்ரிட்ஸ்கர் விருது பரிந்துரைக்கப்பட்டார் 
2007 - 90 வயதில் காலமானார் 


லாரி பேக்கர் 


செங்கற்களை பார்க்கும் போது 
மனித முகங்களே எனக்கு 
நினைவூட்டுகிறது . எல்லா 
கற்களையும் ஒரே செங்கற் 
சூளையில் சுட்டாலும் 
ஒவ்வொரு செங்கல்லும் 
வெவ்வேறு விதமாகவே 
தோற்றம் அளிக்கிறது . 
வெவ்வேறு வண்ணங்களாகவும் 
தோற்றமளிக்கிறது . 


இந்த 
காரணத்தினாலேயே செங்கற்க 
ள் மீது வண்ண ம் பூசுவது 
எனக்கு வெறுப்பை 
உண்டாகியது . சுண்ணாம்பு 
பூசுவது என்பது அவசியமே 
இல்லாத ஒன்று . காசு செலவு 
கூடுவது மட்டும் அல்லாமல் 
அது செங்கற்களின் 
தனித்தன்மையை குலைக்கிறது . 


லாரி பேக்கர் 


லாரி பேக்கர் குவாக்கர் இனத்தை சேர்ந்தவர் . 
குவாக்கர் இனம் மத விரவாதத்தை எதிர்த்தது , மத 
மூடநம்பிக்கைகளையும் கேள்வி கேட்டது . 
அவர்கள் சுய ஒழுக்கம் , அமைதியின் மீதும் மிகுந்த 
நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் . 
அவர்களுடைய சித்தாந்தம் காந்தியின் அறவழி 
சித்தாந்தத்தை ஒட்டியே இருந்தன. 1947ல் 
குவாக்கர்ஸ் அமைதிக்கான நோபல் விருது 
பெற்றனர் . 


Birmingham School of Architecture 


பேக்கர் சிறு வயதிலிருந்தே சிக்கனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார் . 
சிறுவனாக இருக்கும் தனக்கு கிடைக்கும் கைக்காசு கொண்டு ஒரு பிஸ்கேட் 
வாங்குவது வழக்கம் . தன்னிடம் உள்ள காசு கொண்டு இரண்டு மடங்கு - 
உடைந்த பிஸ்கேட்டுகள் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டார் . 
மேலும் உடைந்த பிஸ்கட்டுகள் எந்த வகையிலும் சுவையில் கம்மியில்லை 
என்பதை உணர்ந்தார் . இது அவருக்கு மறக்கமுடியாத ஒரு பாடமாக 
இருந்தது . 


1960ல் பேக்கர் தன் மனைவியின் சொந்த ஊரான கேரளாவுக்கு வந்தனர் , அங்கு 
திருவனந்தபுரத்தில் குடிபெயர்ந்தனர் . தனது ஐம்பதாவது வயதில் தான் முழு நேர 
கட்டிடக்கலை பணியில் ஈடுபடுகிறார் . தன்னை வெறும் கட்டிடம் கட்டி 
கொடுப்பவராக இல்லாமல் ஒரு கலைஞன் என்றே கருதினார் . தனக்கென்று - 
அலுவலகமோ ஒருபணியாளர்களையோ வைத்துகொள்ளவில்லை . 
அவர் தான் கட்டும் கட்டிடங்களை பொறியாளர்களை வைத்துக் கட்டுவதில்லை 
தான் பயிற்சி கொடுத்த கலைஞர்களை கொண்டே கட்டினார் . தானே முன்நின்று 
கட்டுவதால் செலவும் அவரது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்தது . 
அவர் சுற்று சூழலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் . தனது கட்டிடங்களில் - 
மிக குறைவாகவே சிமெண்ட் உபயோகித்தார் . 


சிமெண்ட் என்னை விட வயது குறைவானதே . ஆனால் மக்கள் 
ஆயிரமாண்டுகளுக்கு மேல் மரபு வீடுகளில் வசித்து வந்துள்ளனர் . 


பேக்கர் ஒருமுறை தன்னிடம் வேலை செய்யும் பணியாளரிடம் கடுமையாக நடந்து கொண்டார் . வீட்டிற்கு 
திரும்பிய பின் தன் நடத்தைக்கு மிகவும் வருத்தப்பட்டார் . அவருடைய பணியாளருக்கு மன்னிப்பு கடிதம் 


எழுதினார் . 


ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கள் பெற்றோர்கள் எங்களை விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் . 
என்னுடைய அண்ணன் மிகுந்த சேட்டை செய்யக்கூடியவர் . அவர் யாருக்கும் தெரியாமல் நீந்துவதற்கும் , 
டென்னிஸ் விளையாடுவதற்கும் ஓடி விடுவார் . எனக்கு அவரின் தைரியம் மிகவும் கவர்ந்தது . அவர் 
தான் என்னுடைய முன்மாதிரி மனிதர் . நம் வாழ்வில் பிறரிடமிருந்து நல்லவைகளை எடுத்து 
கொள்ளவேண்டும் , கெட்டவைகளை நிராகரிக்க வேண்டும் . நான் இதை என் அண்ணனிடம் கற்று 

- லாரி 
கொண்டது . 


பேக்கர் வரைந்த கட்டிட வரைப்படங்கள் சாதாரண பணியாளர்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவே 
இருந்தது . கல்யாண அழைப்பிதழ்கள் , கடிதங்கள் பின்னாலேயே தான் கட்டும் கட்டிடங்களின் வரைபடங்கள் 
வரைவார் . அவருடைய மலையாள மொழியின் புலமை குறைவாகவே இருந்தது . ஆனால் இந்தி மொழி நன்கு 
அறிந்திருந்தார் . 1988ல் தான் இந்திய குடியுரிமை பெற்றார் . இமாலயத்தில் இருக்கும் போது தான் அம்மலை வாழ் 
மக்கள் வாழும் வீடுகள் அவர்களின் நீண்ட கால தட்ப வெட்ப நிலைமையை மனதில் கொண்டு 
உருவாக்கப்பட்டவை என்பதைஉணர்ந்தார் . அங்குள்ள மக்கள் சுற்றியுள்ள கற்களையும் , மரங்களையும் 
உபயோகித்தே கட்டினார்கள் . இதையே காந்தியின் தத்துவமாகவும் இருந்தது . அவரும் சுற்றியுள்ள ஐந்து மைல் 
தூரத்தில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டே கட்ட வேண்டும் என்று கூறினார் . 


பேக்கர் காந்தியின் கொள்கையை தன்னால் முடிந்த வரை கடைபற்றினார் . கண்ணாடி , இரும்பு போன்றவற்றை 
தவிர்த்தார் . வண்ண வண்ண கலர் பாட்டில்களை சுவர்களில் அலங்கரிப்பாக பயன்படுத்துவதில் மிகவும் ஆர்வம் 
கொண்டிருந்தார் . அவர் rat trap bond எனும் நுட்பத்தை பயன்படுத்தி 25 % செங்கற்ககள் செலவினை குறைத்தார் . 
அவர் அமைத்த ஜாலி சுவர்கள் குளிர்ந்த காற்றை வெளியிலிருந்து கொண்டு வந்தது 
மட்டுமில்லாமல் அறையிலுள்ள வெப்பக்காற்றை வெளியே தள்ளியது . இரும்புக்கு பதிலாக மூங்கிலை 
பயன்படுத்தினார் . இது செலவை ஐந்தில் ஒரு பங்காக குறைத்தது . 


- 


तुटलेल्या 
Sविटांचा 
वापर करा 


ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன் 
நான் வீட்டின் உரிமையாளரை 
பற்றியான தகவல்களை அறிந்து 
கொள்வேன் . உதாரணத்திற்கு 
அவர்கள் எங்கு 
சாப்பிடுவார்கள் . உண்ணும் 
போது குடும்பத்திலுள்ள 
அனைவரும் சேர்ந்து 
உக்காருவார்களா அல்லது 
தனியாக உண்பார்களா . 
எவ்வாறு அவர்களுடைய 
உறங்கும் அறை உள்ளது , 
தைப்பார்களா , புத்தகம் 
படிப்பார்களா இது போன்ற 
அவர்களுடைய எல்லா 
நடவடிக்கைகளை உன்னிப்பாக 
கவனிப்பேன் . 


லாரி பள்ளியில் சிறந்த மாணவர் 
கிடையாது . ஆனால் வரைவதில் மிகுந்த 
ஆர்வம் கொண்டவராக இருந்தார் . பள்ளி 
முடிந்தவுடன் அவருடைய நண்பரின் 
ஆலோசனையின் படி ஒரு கட்டிடக்கலை 
கல்லூரிக்கு 
விண்ணப்பித்திருந்தார் . பேக்கர் வரைந்த 
படங்கள் அக்கல்லூரியின் முதல்வருக்கு 
மிகவும் பிடித்து விட்டதால் அவரை 
கல்லூரியில் சேர்த்துக் கொண்டார் . 
சிற்பக்கலை , மட்பாண்டம் உருவாக்குதல் , 
களிமண் பொம்மை செய்தல் போன்றவை 
கற்று கொண்டார் . இக்கலைகள் 
அனைத்தும் அவருக்கு வலிமையான 
அடிப்படை அறிவை கொடுத்தது . 


INNU 


பேக்கரை டெல்லியில் ஒரு கருத்தரங்கிற்க்காக அழைத்திருந்தனர் . அந்த கருத்தரங்கின் 
தலைப்பு ஏழைகளுக்கான வீடு இது ஒரு 5 நட்சத்திர விடுதியில் நடந்தது . பேக்கர் 
இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளமுடியாது என்று நாசுக்காக கூறிவிட்டார் . தன்னை 
ஒரு விமானத்தில் அழைத்துசென்று ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கவைக்கும் செலவில் 
ஒரு ஏழைக் குடும்பத்திற்கு வீட்டைக் கட்டிவிடலாம் என்றும் கூறிவிட்டார் . அதற்க்கு 
பதிலாக குறைந்த செலவில் வீடுகட்டுவது எப்படி என்ற ஒரு படப்புத்தகத்தையும் 
வெளியிட்ட்டார் . 


henta Gaby 
A MANUAL 
OF COST CUTS 
FOR STRONG 
ACCEPTABLE 

HOUSING 


மரபு கட்டிடங்களை நன்கு படித்தறிந்தார் , இவை அனைத்துமே இயற்கையோடு கலந்த ஒன்றாகவே இருந்ததை 
உணர்ந்தார் . இவற்றை மனதில் கொண்டே அவருடைய கட்டிடங்களின் வடிவமைப்பை உருவாக்கினார் . எப்படி 
குறைந்த செலவில் வீடுகள் கட்டுவதை பற்றிய நிறைய புத்தகங்களை எழுதினார் . ரப்பிஷ் அண்ட் மட் (rubbish and 
mud ) என்ற புத்தகம் இவர் கையால் வரைந்த படங்களை கொண்டதாகும் . சென்டர் போர் டெவெலபிங் ஸ்டடீஸ் 
( center for developing studies ) ,திருவனந்தபுரம் அருகில் உள்ள காபி ஹவுஸ் ( coffee house ) ஆகிய இரண்டு 
கட்டிடங்களும் எளிமையும் அழகியலையும் ஒன்று சேர்ந்த கட்டிடங்களாகும் . இவை இரண்டும் மிகவும் பிரசித்தி 
பெற்றவையாகும் . அவருடைய கட்டிடங்கள் கேரளாவின் தேங்காய்மரங்களை விட உயரமாக இருக்க கூடாது 
என்று கூறுவார் . அவருடைய கட்டிடங்கள் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றார் போல வேறுபாடு உடையதாகவே 
இருந்தது . உதாரணத்திற்கு அவர் குஜராத்தில் கட்டிய வீடுகள் கேரளத்தில் கட்டிய வீடுகளிலிருந்து 
வித்த்தியாசமாகவே இருந்தது . 


ஏழை மக்கள் தங்கள் வீடு கட்டுவதை நான் நேரில் 
பார்த்திருக்கேன் , இயற்கையில் கிடைக்கும் 
பொருட்களை வைத்தே கட்டுகின்றனர் . மண் , கற்கள் , 


மூங்கில் , ஓலை போன்ற இயற்கை பொருட்களை 


வைத்தே கட்டுகின்றனர் . 


THE - 
DIHER 
SIDE 


Elizabeth Baker 


Bullock -cart running on Solar Energy 

(Cartoon by Laurie Baker) 


பேக்கரின் கட்டிடங்கள் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன . ஆனால் அவர் ஒரு போதும் 
அதற்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு நேரத்தை வீணாக்கவில்லை . அவருடைய 
முழு கவனமும் சாதாரண மக்களுக்கு எளிமையாகவும் அதே சமயத்தில் அழகான வீடுகள் 
கட்டுவதிலேயே இருந்தது . 


பேக்கர் ஒரு கட்டிடக்கலை நிபுணராக மட்டுமில்லாமல் மருத்துவம் , விவசாயம் , ஆம்புலன்ஸ் 
ஓட்டுதல் , தோட்ட வேலை , தச்சன் வேலை , கார்டூன் வரைவது போன்ற எல்லா வேலைகளையும் 
அவரே செய்தார் . அவருடைய வாழ்க்கை முழுமையான்னதாக இருந்தது . பேக்கர் இந்திய 
குடியுரிமை 1988ல் பெற்றாலும் மகாத்மா காந்தியை சந்தித்த போதே மனதில் இந்தியனாகி 
விட்டார் . 


( 


க 


பேக்கர்தன வாழ்நாளில் பல விருதுகளை பெற்றுள்ளார் . பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆர்டர் ஒப் தி 
பிரிட்டிஷ் எம்பையர் ( order of the british empire ) விருதைக் கொடுத்தனர் . 1990ல் இந்திய 
அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதைக் கொடுத்து கவுரவித்தனர் . பேக்கரும் , அவரது மனைவி 
எலிசபெத்தும் மூன்று குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டார்கள் . மகன் திலக் , மகள்கள் வித்யா 
மற்றும் ஹெய்டி ஆவர் . பேக்கர் இந்தியாவை நேசித்தார் . 


லாரி பேக்கர் தனது 90ம் வயதில் ஏப்ரல் முட்டாள்கள் தினத்தன்று இயற்கை எய்தினார் . தனது 
சாவை கூட ஒரு வேடிக்கை போன்ற தோற்றத்தை அளித்தே மறைந்தார் . 


You need half a brick ? 


Rs + 


பாதி செங்கற்கள் தானே தேவை ? 
பின் எதற்கு ஒரு முழு செங்கல்லை 
உடைக்க வேண்டும் . இதனால் 
எவ்வளவு காசு , நேரம் , அழைப்பு 
வீணாகிறது . 


சற்று கீழேப் பார் பாதி செங்கற்கள் கொண்டு 
வேலை செய் . 


O 


பாயாபட் 


இந்த வீடு செங்கற்கள் , களிமண் கொண்டே 
கட்டப்பட்டது . இந்த வீடு 
அடுக்குமாடிகளை கொண்டது . அதனருகில் 
இருக்கும் தென்னை மரங்கள் வீடை 
குளுமையாக வைத்திருக்கிறது . 


இந்த வீடு செங்கற்கள் , களிமண் 
கொண்டு கட்டப்பட்டது , இது எவ்வளவு 
அழகாக இருக்கிறது . 


21 
लॉरी बेकर शब्द चरित्र 


இந்தியாவில் பல கோடி மக்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் . கட்டிடகலையில் 
உள்ளவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் . அவர்கள் குறைந்த விலை வீடுகள் காட்டிக்கொடுக்க 
வேண்டும் , அதுவே சாதாரண மக்களின் தேவையாக உள்ளது . இது சாத்தியமே , இதற்கு தேவை 
மாற்று சிந்தனை . கழிவு நீரை மறுசுழற்சி செய்ய வேண்டும் . பெரும்பான்மை மக்களுக்கு குறைந்த 
பட்ச தேவைகளே பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது . 


செங்கற்களை கொண்டு சுவர்களை கட்டிவிட்டு சிமெண்டால் முழுக்க பூசுவது போல் ஒரு 
முட்டாள்த்தனம் வேறு எதுவுமில்லை . ஒரு ஓவியத்தை வரைந்து விட்டு அதன் மேல் சுன்னாம்பு 
பூசுவதிற்கு சமம் . ஒரு கலையை முழுமையாக 
புரிந்துக்கொள்வதற்கு அதன் அருகாமையில் சென்று பார்க்க வேண்டும் . ஆனால் ஒரு வீடோ 
கட்டிடமோ அனைவரும் தொலைவிலிருந்தே பார்க்க கூடிய ஒன்றாகவே இருக்கிறது . அதை 
சாதாரண மனிதர்களும் ரசிக்க கூடிய ஒன்றாக கட்டிக்கொடுப்பது கட்டிடக்கலைஞர்களின் 
கடமையாகும் . 


22 - 
लॉरी बेकर शब्द चरित्र 


இந்தியாவில் மரபு கட்டிடங்களில் ஜாலி ( செங்கற்களில் ஆன ஜன்னல் ) நிறைந்திருப்பதை நான் 
பார்த்திருக்கிறேன் . அது எனக்குள் தாக்கத்தை உருவாக்கியது . என்னுடைய எல்லா கட்டிடங்களிலும் 
அதை நீங்கள் காண்பீர்கள் . செங்கற்களினால் ஆன ஜாலி குளிர்ந்த காற்றை வெளியிலிருந்து 
கொண்டு வரும் , சூடு காற்றை வெளியில் தள்ளும் . கதவுகளிலும் , ஜன்னல்களிலும் , கண்ணாடி 
பதிப்பதைக் காட்டிலும் அரை வட்ட வளைவுகளை செங்கற்களில் உண்டாக்கினால் அது 
குளிர்ந்த காற்றை வீட்டின் உள்ளே தள்ளும் . வளைவுகள் உறுதியானவை மட்டுமல்லாமல் 
அழகானவையும் கூட . எனக்கு அறவே பிடிக்காதது கண்ணாடி பிரேம்கள் கதவிலும் , ஜன்னல்களிலும் 
உபயோகிப்பது தான் . என்னுடைய நிறைய கட்டிடங்களில் அதை தவிர்த்திருக்கிறேன் . 


இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அத்தியாவசமான தேவைகளே கிடைக்காமல் உள்ளது 
என்பதே உண்மை . தங்க வீடுகள் இல்லை , கதவுகள் , ஜன்னல்கள் இல்லை . இரண்டு குடும்பங்கள் ஒரே 
வீட்டை பகிர்ந்து வாழ்வதை எங்கும் காணலாம் . அவர்களுடைய குழந்தைகள் அமைதியாக 
படிப்பதற்கு ஒரு இடம் இல்லை என்பதே நிதர்சனம் . பல அடுக்குமாடிகள் , குளூருடப்பட்ட மால்கள் , 
சினிமா தியேட்டர்கள் , பெரிய மேம்பாலங்கள் இவையகளே கட்டப்படுகின்றன ஆனால் எளிய 
மக்களின் எளிய தேவைகள் முற்றுமாக நிராகரிக்கப்படுகின்றன. இது முற்றிலும் மாற வேண்டும் . 
ஒருவருடைய வீடும் அதன் சுற்று சூழலும் அவருடைய திறன் மேம்பட இன்றியமையாததாகும் . 


MES 


- 


23 - 


Et / SEED 


என்னுடைய 80 ஆண்டு வாழ்வில் வன்முறையே மனிதனின் அழிவிற்கு காரணம் . மதவெறி , ஜாதிவெறி , 
போன்ற வன்முறைகள் இருக்கும் வரை எளிய மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கவே முடியாது . 
அன்பும் சகோதிரத்துவமும் இருந்தால் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும் . 
அனைவரிடமும் அன்பாக இருப்பதே உண்மையான மதமாகும் . 


லாரி பேக்கர் யாரிடமும் தான் செய்யும் வேலைக்கு 
பெரிதாக பணம் வாங்கி கொண்டதில்லை . அவருடைய 
பணியாளர்களுக்கு கூலி கொடுப்பதற்கே அதை அவர் 
வாங்குவர் . இரண்டு அல்லது மூன்று 
கட்டிடங்களை ஒரே சமயத்தில் கட்டி 
கொண்டிருப்பதால் அவருக்கான தேவைகளை பூர்த்தி 
செய்வதற்கான காசு மட்டுமே இருக்கும் . பிரிட்டிஷ் 
காலனி இந்தியாவில் இருந்து எவ்வளவோ கொள்ளை 
அடித்திருக்கிறார்கள் . அதை திருப்பி கொடுப்பது 
தன்னால் முடியாது அதனால் தான் எந்த காசையும் 
வாங்க கூடாது என்று கூறுவார் . 


ஒரு வீடு கட்டுவதற்கு முன் அந்த நிலத்தின் 
உயரமான பகுதி எது , தாழ்வான பகுதி எது 
என்பதை நான் கண்டு கொள்வேன் . எங்கே 
மரங்கள் இருக்கின்றன, செல்ல பிராணிகள் 
இருக்கின்றன , எத்திசையில் காற்று அடிக்கிறது 
போன்றவை மனதில் கொண்டே வீட்டின் 
வடிவத்தை உருவாக்குவேன் . நான் எப்போதும் 
அங்கு வாழப்போகும் மனிதர்களையே மனதில் 
வைத்து வேலை செய்வேன் . 


IN 


THE 


TIMISTNTETHTTE . 
11THTTREE 
nEHITTLE 
TRINITIIIEEE 
FITTIl/ IIT 

THITTILI / HVU 
HITHITTHILLTTTTITHI 

TIRITLIN 


- 


24 AT 
लॉरी बेकर चित्र चरित्र 


19900 9 5 $ lu 
அரசாங்கம் பத்மஸ்ரீ 
விருதை அளித்து லாரி 
பேக்கரை கவுரவித்தது . 


6 Every building should be UNIQUE . No two people , on 

families ets are alike , so wey should their houses all be the same ? 
10 DONT ROB NATIONAL RESOURCES y do not use them 

extrawagantly or waneetonity . 
Be HONEST & TRUTHFUL in design a material usage , 

Construction , wsts, & about your min mistaties ! 
12 AVOID OP ÚLANCE & SHOWING - OFF , and dont use 

Currently forstionable gimmicks . 
18 get you CONSCIENCE out of deep - freege & use to 
- Let ALL YOU Do be honest & That ful not only for buildings , 
Hht Look closely at YOUR OWN PREJUDICES. Question 

Them and see if they are still justifiatle ! 
15 HAVE FAITH IN YOUR OWN Convictions have courage 

to stick to them but respect those of other people . 
16 Make Cost - EFFICIENCY YOU WAY OF LIFE - not merely 
- " Low Cost for the Poot Reactice what you preach . 
1o TRIM you drawings, staff , equipment , travl & trampot , paper, a expenses. 

( My FlowWas about bene AN AACHI+ te + 1) Laurie Belas 


PITATIAAAE 


। 


डेक्कन एज्युकेशन सोसायटीचे 
न्यू इंग्लिश स्कूल , 
टिळक रोड, पुणे ३०. 


अहम भारत 
उपक्रमांतर्गत पुस्तिका 


Cadence Design Systems, Inc . 


cadence 


खाजगी वितरणासाठी 


